﻿198. (ஹஜ்ஜின்போது வியாபாரம் செய்து) உங்கள் இறைவனின் அருளைத் தேடுவது உங்கள்மீது குற்றமன்று. நீங்கள் "அரஃபாத்" பகுதியிலிருந்து திரும்பும்போது, "மஷ்அருல் ஹராமி"ல் (தங்கி) அல்லாஹ் வை நினைவுகூருங்கள். அவன் உங்களுக்கு வழிகாட்டியவாறு அவனை நினையுங்கள். இதற்குமுன் நீங்கள் வழிதவறியவர்களாக இருந்தீர்கள்.
--------------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: உகாழ், மஜன்னா மற்றும் ஃதுல்மஜாஸ் ஆகியவை அறியாமைக் காலத்தில் (வணிகச்) சந்தைகளாக இருந்தன.  (இஸ்லாம் வந்த பிறகு) ஹஜ்ஜுப் பருவத்தில் அங்கு வியாபாரம் செய்வதை மக்கள் பாவச் செயலாகக் கருதினர். அப்போதுதான் இந்த வசனம் அருளப்பெற்றது. இதை இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
மற்றோர் அறிவிப்பில், "இஸ்லாம் வந்தபோது (ஹஜ்ஜில்) வியாபாரம் செய்வதை மக்கள் குற்றமாகக் கருதினார்கள். இது குறித்து அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் அவர்கள் விளக்கம் கேட்டார்கள். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்" என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது.
மற்றொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: மக்கள் ஹஜ் காலத்திலும் ஹஜ்ஜின்போதும் வியாபாரம் செய்வதைத் தவிர்த்துக்கொண்டதுடன், "அவை அல்லாஹ் வை நினைவுகூர வேண்டிய நாட்களாகும்" என்று (அதற்குக் காரணமும்) கூறினார்கள். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: தம்முடன் வியாபாரச் சரக்கை வைத்துக்கொண்டு ஹஜ் செய்த ஒரு மனிதர் குறித்து இப்னு உமர் (ரலி) அவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அப்போது அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள்.

ஹஜ்ஜில் வியாபாரம் 
-----------------------------
அபூஉமாமா அத்தைமீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் இப்னு உமர் (ரலி) அவர்களிடம் "நாங்கள் (ஹஜ் பயணத்தில்) கூலிக்கு வேலை செய்யச் செல்வோம். எங்களுக்கு ஹஜ்(ஜின் நன்மை) உண்டா?" என்று கேட்டேன்.
அதற்கு, "நீங்கள் இறையில்லத்தை (தவாஃப்) சுற்றி, அரஃபாவில் தங்கி, ஷைத்தானுக்குக் கல்லெறிந்து, உங்கள் தலைகளை மழிப்பதில்லையா?" என்று அவர்கள் கேட்டார்கள். நாங்கள், "ஆம் (செய்கிறோம்)" என்றோம்.
அப்போது இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: ஒரு மனிதர் நபி (ஸல்) அவர்களிடம் வந்து, நீர் என்னிடம் கேட்டதைப் போன்றே கேட்டார். அதற்கு நபி (ஸல்) அவர்கள் பதிலளிக்கவில்லை. பின்னர் ஜிப்ரீல் (அலை) அவர்கள் இந்த வசனத்தை நபி (ஸல்) அவர்களிடம் கொண்டுவந்தார்கள். உடனே அந்த மனிதரை அழைத்த நபி (ஸல்) அவர்கள், "நீங்கள் ஹஜ் செய்தவர்கள்தான்" என்று கூறினார்கள்.
மற்றோர் அறிவிப்பில் உமர் (ரலி) அவர்களுடைய முன்னாள் அடிமை அபூஸாலிஹ்  (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் (உமர் (ரலி) அவர்களிடம்), "இறைநம்பிக்கையாளர்களின் தலைவரே! நீங்கள் ஹஜ்ஜின்போது வியாபாரம் செய்துகொண்டிருந்தீர்களா?" என்று கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "மக்களுடைய வாழ்க்கை(க்குத் தேவையானதைத் திரட்டிக்கொள்கிற சந்தர்ப்பம்) ஹஜ்ஜுடைய பருவம் அன்றி வேறில்லை" என்று பதிலளித்தார்கள்.
அடுத்து "நீங்கள் அரஃபாத் பகுதியிலிருந்து திரும்பும்போது "மஷ்அருல் ஹராமி"ல் (தங்கி) அல்லாஹ் வை நினைவுகூருங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அரஃபா என்பது ஹஜ்ஜின்போது தங்க வேண்டிய ஒரு பகுதியாகும். இது ஹஜ்ஜின் கிரியைகளில் மிக முக்கியமானதாகும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஹஜ் என்பது அரஃபாத்(தில் தங்குவது)தான்; ஹஜ் என்பது அரஃபாத்(தில் தங்குவது)தான். ஹஜ் என்பது அரஃபாத்(தில் தங்குவது)தான்.
எனவே, (துல்ஹஜ் மாதம் பத்தாம் நாள்) வைகறை (ஃபஜ்ர்) நேரம் வருவதற்குள் ஒருவர் அரஃபாவில் தங்கும் வாய்ப்பைப் பெற்றுவிட்டால், அவர் (ஹஜ்ஜை) அடைந்துகொண்டவர் ஆவார். மினா(வில் தங்க வேண்டியது) மூன்று நாட்களாகும். ஒருவர் இரண்டே நாட்களில் அவசரமாக(த் திரும்பி) வந்துவிட்டால், அவர்மீது எந்தக் குற்றமுமில்லை. தாமதமாக வருபவர்மீதும் குற்றமில்லை.

அரஃபாவில் எப்போது தங்க வேண்டும்?  
-------------------------------------
அரஃபாவில் தங்க வேண்டிய நேரமானது, (துல்ஹஜ் பிறை ஒன்பது) அரஃபா நாள் சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து மறுநாள், அதாவது குர்பானி கொடுக்கும் (துல்ஹஜ் பத்தாம்) நாள் வைகறை (ஃபஜ்ர்) உதயமாகும்வரையாகும். ஏனெனில், நபி (ஸல்) அவர்கள் "விடைபெறும் ஹஜ்"ஜின்போது லுஹ் ர் தொழுதது முதல் சூரியன் மறையும் வரை அரஃபாவில் தங்கினார்கள். மேலும், "உங்களது ஹஜ் கிரியைகளை என்னிடமிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள்" என்றும் நபி (ஸல்) அவர்கள் கூறியுள்ளார்கள். 
அத்துடன் மேற்கண்ட ஹதீஸில், "ஒருவர் (துல்ஹஜ் பத்தாம் நாள்) வைகறை (ஃபஜ்ர்) நேரம் வருவதற்குள் அரஃபாவில் தங்கும் வாய்ப்பைப் பெற்றுவிட்டால், அவர் (ஹஜ்ஜை) அடைந்துகொண்டவர் ஆவார்" என்றும் நபியவர்கள் கூறியுள்ளார்கள். இதுவே அபூஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ (ரஹ் ) ஆகியோரின் கருத்தாகும்.
இமாம் அஹ் மத் (ரஹ் ) அவர்கள், "அரஃபாவில் தங்க வேண்டிய நேரம், (துல்ஹஜ் பிறை ஒன்பது) அரஃபா நாளின் ஆரம்பத்திலிருந்து துவங்குகிறது" என்று கூறுகிறார்கள். இதற்குப் பின்வரும் ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள்.
உர்வா பின் முளர்ரிஸ் அத்தாயீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் முஸ்தலிஃபாவில் (ஃபஜ்ர்) தொழுகைக்காகப் புறப்பட்டுக்கொண்டிருந்தபோது, அவர்களிடம் நான் சென்றேன்.
அப்போது, "அல்லாஹ் வின் தூதரே! "தய்யி" எனும் மலைப் பகுதியிலிருந்து மிகுந்த களைப்புடன் நான் (ஹஜ் செய்ய) வந்துள்ளேன். எனது வாகன ஒட்டகமும் நன்கு களைத்துப்போயிருக்கிறது. அல்லாஹ் வின் மீதாணையாக! (வரும் வழியில் எதிர்ப்பட்ட) மலைகள் அனைத்தின் மீதும் நான் (ஏறி) நின்றுவிட்டு வந்துள்ளேன். (அதனால் சற்று தாமதமாகிவிட்டது.) எனது ஹஜ் செல்லுமா?" என்று அவர்களிடம் விளக்கம் கேட்டேன்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "ஒருவர் இந்த (ஃபஜ்ர்) தொழுகையில் நம்முடன் கலந்துகொண்டு, நாம் (இங்கிருந்து) புறப்படும்வரை நம்முடன் இங்கு தங்குவதோடு, இதற்குமுன் இரவிலோ, பகலிலோ அரஃபாவிலும் தங்கியிருந்தால் அவரது ஹஜ்ஜின் கிரியைகள் நிறைவேறிவிடும். அவரது ஹஜ் முழுமையடையும்" என்று கூறினார்கள்.
"அரஃபாத்" பெருவெளிக்கு "அல்மஷ்அருல் ஹராம்" (புனித வழிபாட்டுத் தலம்), "அல்மஷ்அருல் அக்ஸா" (கோடியிலுள்ள வழிபாட்டுத்தலம்), "இலால்" (மணற்குன்று) ஆகிய பெயர்கள் உள்ளன. அதன் நடுப்பகுதியில் அமைந்துள்ள குன்றுக்கு "ஜபலுர் ரஹ் மத்" (அருள் மலை) என்று பெயர். (நபி (ஸல்) அவர்களின் பெரிய தந்தை) அபூதாலிப் தமது பிரபலமான கவிதை ஒன்றில் கூறியதாவது:
இலால் எனும்
மஷ்அருல் அக்ஸாவிலிருந்து,
எதிர்நோக்கி வரும்
அந்த (ஷிராஜுல் ஹர்ரா) மழை
நீரோடைகள்வரை
அவர்கள் பயணம் செய்யத்
திட்டமிட்டிருந்தபோது...

இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அறியாமைக் கால மக்கள் அரஃபாவில் தங்குவார்கள். மனிதர்களின் தலைமீது தலைப்பாகை இருப்பதைப் போன்று மலை உச்சியின் மீது சூரியன் வந்துவிட்டால் (அங்கிருந்து) புறப்பட்டுவிடுவார்கள். ஆகவே, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சூரியன் மறையும்வரை அரஃபாவிலிருந்து புறப்படுவதைத் தாமதப்படுத்தினார்கள்.
ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஒரு நீண்ட ஹதீஸில் ஜாபிர் பின் அப்தில்லாஹ்  (ரலி) அவர்கள் கூறியதாவது:
நபி (ஸல்) அவர்கள் சூரியன் மறையத் தொடங்கும்வரை அரஃபாவில் தங்கியிருந்தார்கள். சூரியனின் பொன்னிறம் இலேசாக வெளிப்பட்டு, அதன் வட்டம் மறைந்த பிறகு உசாமா (ரலி) அவர்களைத் (தமது வாகனத்தில்) தமக்குப் பின்னால் நபியவர்கள் ஏற்றிக்கொண்டார்கள்; "கஸ்வா" (எனும் தமது) ஒட்டகத்தின் கடிவாளத்தை இறுக்கிப் பூட்டினார்கள்.
அதன் தலையானது, வாகனத்தில் பயணி கால் வைக்கும் பகுதியில் பட்டுக்கொண்டிருந்தது. இந்நிலையில் அவர்கள் (முஸ்தலிஃபாவை நோக்கிப்) புறப்பட்டார்கள். அப்போது தமது வலக் கையால் சைகை செய்து, "மக்களே! நிதானம்! நிதானம்! (மெதுவாகச் செல்லுங்கள்)" என்று கூறினார்கள். ஒவ்வொரு மலையை அவர்கள் அடையும் போதெல்லாம், ஒட்டகம் அந்த மேட்டில் ஏறும்வரை (கடிவாளத்தைச்) சற்று தளர்த்தினார்கள்.
இப்படியே முஸ்தலிஃபா வந்து சேர்ந்ததும், அங்கு ஒரு "தொழுகை அறிவிப்பு (பாங்கு)ம்" இரு "இகாமத்"களும் சொல்லி மஃக்ரிபையும் இஷாவையும் (சேர்த்துத்) தொழுதார்கள். அவ்விரண்டுக்குமிடையே கூடுதல் தொழுகை (நஃபில்) எதையும் அவர்கள் தொழவில்லை.
பின்பு அங்கு ஒருக்களித்துப் படுத்திருந்துவிட்டு வைகறை (ஃபஜ்ர்) உதயமானதும் தொழுகை அறிவிப்பு (பாங்கு)ம் இகாமத்தும் சொல்லி ஃபஜ்ர் தொழுதார்கள்.
பின்பு "கஸ்வா" (எனும் தமது) ஒட்டகத்தில் பயணம் செய்து மஷ்அருல் ஹராமுக்கு வந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் விடம் பிரார்த்தனை புரிந்தார்கள்.
"அல்லாஹு அக்பர்" (அல்லாஹ்  மிகப் பெரியவன்) என்று (தக்பீரு)ம், "லா இலாஹ இல்லல்லாஹு" (அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை) என்று (தஹ் லீலு)ம், "அவன் தனித்தவன்" என்று (ஏகத்துவ உறுதிமொழியு)ம் கூறினார்கள். நன்கு விடியும்வரை அங்கேயே தங்கியிருந்தார்கள். பின்பு சூரியன் உதிப்பதற்குமுன் (அங்கிருந்து) புறப்பட்டார்கள்.
மற்றொரு ஹதீஸில் உர்வா பின் அஸ்ஸுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ("விடைபெறும்" ஹஜ்ஜின்போது அரஃபாவிலிருந்து) புறப்படுகையில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களின் பயண(வேக)ம் எவ்வாறு இருந்தது என்று உசாமா பின் ஸைத் (ரலி) அவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டது.
அதற்கு அவர்கள், "நபி (ஸல்) அவர்கள் சாதாரண வேகத்தில் செல்பவர்களாக இருந்தார்கள். (மக்கள் நெரிசல் இல்லாத) விசாலமான இடைவெளியைக் கண்டால் வேக வேகமாகச் செல்வார்கள்" என்று பதிலளித்தார்கள்.
இந்த ஹதீஸில், "சாதாரண வேகம்" என்பதைச் சுட்ட "அல்அனக்" எனும் சொல் வந்துள்ளது. இது மிதமான வேகத்தைக் குறிக்கும். "வேக வேகமாகச் செல்லல்" என்பதைக் குறிக்க "அன்னஸ்ஸு" எனும் சொல் வந்துள்ளது. இது மிதமான வேகத்துக்கும் மேலான வேகத்தைக் குறிக்கும்.

மஷ்அருல் ஹராம் 
-------------------------
அடுத்து "நீங்கள் "அரஃபாத்" பகுதியிலிருந்து திரும்பும்போது, மஷ்அருல் ஹராமில் தங்கி அல்லாஹ் வை நினைவுகூருங்கள்" என்று இவ்வசனம் கட்டளையிடுகிறது.
இப்னு உமர் (ரலி) அவர்கள், "முஸ்தலிஃபா முழுவதுமே மஷ்அருல் ஹராம் ஆகும்" என்று கூறினார்கள். மற்றோர் அறிவிப்பில் காணப்படுவதாவது:
"மஷ்அருல் ஹராமில் அல்லாஹ் வை நினைவுகூருங்கள்" என்ற தொடர் குறித்து இப்னு உமர் (ரலி) அவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், "(முஸ்தலிஃபாவிலுள்ள) இந்த மலையும் அதைச் சுற்றியுள்ள பகுதியுமே மஷ்அருல் ஹராம்" என்று பதிலளித்தார்கள்.
வேறோர் அறிவிப்பில், "முஸ்தலிஃபாவிலுள்ள இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியே மஷ்அருல் ஹராம்" என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும், சயீத் பின் ஜுபைர், ஹசன் அல்பஸ்ரீ மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோரும் கூறியுள்ளனர்.
இப்னு ஜுரைஜ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் அதாஉ (ரஹ் ) அவர்களிடம், "முஸ்தலிஃபா எங்கே இருக்கிறது" என்று கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "அரஃபாவிலிருந்து நீர் புறப்பட்டால் (அரஃபாத் பெருவெளியின் இரு மருங்கையும் விட்டுவிட்டால்) அங்கிருந்து "முஹஸ்ஸிர்" பகுதிவரை முஸ்தலிஃபாவாகும். அரஃபாவின் இரு மருங்கும் முஸ்தலிஃபாவில் அடங்காது.
மாறாக, அந்த இரு மருங்கும் முடிவடையும் இடமே முஸ்தலிஃபாவாகும். அவற்றுக்கிடையே நீர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம். ஆயினும், "குஸஹ் " என்ற இடத்திற்கு வெளிப்பகுதியில் நீர் தங்குவதையே நான் விரும்புகிறேன். மக்களின் (போக்குவரத்துப்) பாதையாக இருப்பதால் நீர் நம்முடன் வந்துவிடும்" என்று பதில் கூறினார்கள்.
ஆனால், ("மஷ்அர்" என்றால் "அடையாளம்", "சின்னம்" என்று பொருள். இதன் பன்மையான) "மஷாஇர்" என்பது வெளிப்படையான அடையாளங்கள் அனைத்தையும் குறிக்கும். முஸ்தலிஃபாவுக்கு "அல்மஷ்அருல் ஹராம்" (புனித அடையாளம்) என்று பெயரிடப்பட்டதற்குக் காரணம் அது "ஹரம்" (எனும் புனிதப்) பகுதிக்குள் அடங்கியிருப்பதே ஆகும்.
ஸைத் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அரஃபா முழுவதுமே தங்குமிடமாகும். "உரனா" என்ற இடத்தைத் தவிர்த்துக்கொள்ளுங்கள். "ஜம்உ" (முஸ்தலிஃபா) முழுவதும் தங்குமிடமாகும். "முஹஸ்ஸிர்" பகுதியைத் தவிர. இது (இடையே நபித்தோழர் விடுபட்ட) முர்சலான ஹதீஸாகும்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அரஃபாத் முழுவதுமே தங்குமிடமாகும். "பத்னு உரனா" என்ற இடத்தைத் தவிர்த்துக்கொள்ளுங்கள். முஸ்தலிஃபா முழுவதுமே தங்குமிடமாகும். "முஹஸ்ஸிர்" என்ற இடத்தைத் தவிர்த்துக்கொள்ளுங்கள். மினாவின் சாலைகள் அனைத்துமே குர்பானி கொடுக்கும் இடமாகும். "அய்யாமுத் தஷ்ரீக்" (துல்ஹஜ் 11, 12, 13 ஆகிய) நாட்கள் அனைத்துமே குர்பானி கொடுக்கும் நாட்களாகும்.
அடுத்து "அவன் உங்களுக்கு வழிகாட்டியவாறு அவனை நினையுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இத்தொடரானது, அல்லாஹ்  மக்கள்மீது பொழிந்துள்ள அருட்கொடைகளை உணர்த்துகிறது.
இறைநேசர் இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு அல்லாஹ்  எவ்வாறு வழிகாட்டியிருந்தானோ அதைப் போன்றே, மக்களுக்கும் ஹஜ்ஜின் சின்னங்களை(யும் கிரியைகளையும்) அல்லாஹ்  வழிகாட்டியும் விவரித்தும் இருக்கிறான். இதனாலேயே இத்தொடருக்குப் பிறகு, "இதற்குமுன் நீங்கள் வழிதவறியவர்களாக இருந்தீர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
"இதற்கு முன்" என்ற சொற்றொடர், "நேர்வழி பெறும்முன்" என்பதைக் குறிக்கும் என்று சிலர் கூறியுள்ளனர்.
வேறுசிலர், "குர்ஆன் அருளப்பெறுவதற்குமுன்" என்பதையும், இன்னும் சிலர், "இறைத்தூதர் (முஹம்மத் (ஸல்) அவர்கள்) வருகை தருவதற்குமுன்" என்பதையும் குறிக்கும் என்கிறார்கள். இவையனைத்தும் ஒன்றுக்கொன்று நெருக்கமானவையும் தொடர்புடையவையும் ஆகும். அனைத்துமே சரியான பொருள்கள்தான்.
